MASTER NEGATIVE 
NUMBER 


6055.9 


சத்திய தூதன்‌ 
Vol. 1, no. 9 
July 1888 


Record no. 2710 


Cattiya tutan 
Vol. 1, no. 9 
July 1888 


Record no. 2710. 


pus, . 
, India. 


Roja Muthiah Research Library 
, CPT Cam 


3rd Cross Road 
Taramani, Chennai - 600 113 


8 
பப 


ர்‌ 


நள்‌ எ [2 
ப1பப/பபபப்பபபபபப்பபபபா 


ம்‌ 


பகி 
1 / பபப 


iE |Z 
1 


11 எண்ன 11 ப 


[வி 


உ 1214 
111111 


*| 


lt 


Vol. I. No, 9.] 


SACRIFICE. 


_———க—— 


Sacrifice holds a very high place in the Religions of 
the world, and especially so in the Religions of India. In 
the Vedas we read, “By sacrifice the gods created the 
worlds; by sacrifice they became immortal.” Again, “By 
sacrifice the ancient Fathers, the first sacrificers, delivered 
the world from. chaos, gave birth to the sun, kindled 
the stars, and became equal to the greatest of the gods.” 
And “by sacrifice their children are exalted to the same 
sphere of immortality and blessedness.” In the Vishnu 
Purana it is said, “By sacrifice the gods are nourished 
and mankind are supported and made happy in this world 
and in the world to come.” 

The Vedic sacrifices were divided into three great 
classes with many sub-divisions under each; viz. Havis- 
yajna, meat-offering; Pasubandha, animal-offering ; and 
soma-yajna, soma-offering. These offerings consisted of 
the choicest gifts of the herds and flocks,—bullocks, sheep, 
milk and butter—and the best products of the fields and 
gardens—fruits, grains and honey, And such sacrifices are 
offered by Hindus at the present day. Bus in addition 
to these, Hindus in ancient times sacrificed human beings! 
Indeed it is said in the Vedas that man Is the chief 
of the sacrificial victifis—Purusha Prathanah Pasunam. 
Fruits, grains, flowers, honey and butter, were offered to 
the gods as thank-offerings, and slaughtered animals as sin- 
offerings. Every day Hindus place tbe former before the 
gods as an expression of gratitude for benefits received; 
but they sacrifice animals chiefly when they think that 
the gods are angry with them on account of sin. They 
believe that the blood of animals will take away the anger 
of the gods and restore the favour. 


The Jewish people through whom. God gave us the 
Bible offered both bloody and unbloody sacrifices. The 
former as sin-offerings and the latter as ihank-oferings ; 
and we are told that God commanded them to do so! 
Why? In order to teach them that they were sinners 
deserving the punishment of eteétnal death, and that 
Jesus Christ would come into the world at the appointed 
time and suffer death for them, ‘and so give Himself a 
sacrifice for the sins of the whole world. All pious Jews 
saw in the sacrifices of bulls, sheep and goats, an emblem 
of the great sacrifice of Jesus; and they were saved from 
“he consequences of sin, not on account of the animals 
which they offered, but on account of their, faith in the 
coming sacrifice of Jesus. This is the true meaning of 
‘sacrifice all over the world. But men under the influence 


JULY, 1888. 


ய 


[ Price T Pie Monthly. 


6 
யாகம்‌. 
க்‌ லை 
சர்வதேசமதங்களிலும்‌ விசேஷமாய்‌ இத்தேசத்து மதாசா 
ரங்களிலும்‌ யாகசேவை முக்கயமானதாயிருக்கெது. வேதங்‌ 
களிலே, “யாகத்தினாலே தேவர்கள்‌ உலகங்களை உண்பெண்‌ 
ணிஞர்கள்‌, யாகத்தினாலே அவர்கள்‌ அமரர்கள்‌ ஆனார்கள்‌?” 
என்றம்‌; “யாகத்தனாலே முதல்முதல்‌ யாகஞ்செய்த மூன்‌ 
ஜோர்சள்‌ உலகத்தை உருவாக்கிச்‌, சூரியலைப்‌ பிறப்பித்து, 
ஈட்சத்திரங்களுக்கு ஒளியூட்டி தேவர்களில்‌ முதன்மையான 
வருக்குச்‌ சமமானார்கள்‌?? என்றும்‌; “யாகத்தினாலே * அவர்‌ 
சள்‌ சந்ததியார்களும்‌ சாகாமையும்‌ சவுக்தியமும்‌ * நிறைந்த 
ஸ்திதிக்கு உயர்த்தப்படுகிறார்கள்‌?? என்றும்‌ வாசிக்கிறோம்‌. 
“யாகங்களினாலே தேவர்கள்‌ போஷிச்சப்படுஇருர்கள்‌, மனு 
ஷர்கள்‌ இம்மையிலும்‌ மறுமையிலும்‌ ஆதரிச்சப்பட்டு ஆனந்த 
மடைஇருர்கள்‌,?? என்றும்‌ விஷ்ணுபுராணத்திலே சொல்லி 
யிருக்கிறது. ர ஸர. 
வேதங்களில்‌ சொல்லியிருக்கும்‌ யாகங்கள்‌ ஆரேக உட்பிரி 
வுகள்‌ அடங்டிய மூன்று பெரும்‌ பிரிவுகளாக வகுச்சப்டிட்டிருக்‌ 


இன்றன. அவையாவன: ஹவிர்‌ எக்கயம்‌, (மாமிசபலி); பசு , 


பந்தம்‌, (மிருகபலி); சோமஎக்டியம்‌, (சோமபலீ). இந்த 
எக்கியங்களிலே மந்தைகளில்‌ முதன்மையான ஆமொ$க 


ளும்‌, பாலும்‌ வெண்ணையும்‌, பழம்‌, தானியம்‌, முதலிய உத 


மான பயிர்வகைகனாம்‌, தேனும்‌ சமர்ப்பிக்கப்பட்டனி, தற்‌ 
காலத்திலும்‌ ஹிந்துக்கள்‌ இப்படிப்பட்ட எச்கியங்கள்‌ செழ்து 
வருகிறார்கள்‌. இது நிற்க, அவர்கள்‌ பூர்வத்திலே ஈரப்லி 
களும்‌ செலுத்திவந்தார்கள்‌, ஏனென்றால்‌ வேதங்களிலே புநஷ 
பிரதான பசுநாம்‌, அதாவது மனுஷன்‌ யாகவஸ்துக்க்ளில்‌ 
சிரேஷ்டன்‌ என்று ஒரு ஸ்லோகமுண்டு, பழம்‌, பூ, தானி 
யம்‌, தேன்‌, வெண்ணெய்‌ முதலானதுகள்‌ ஸ்தோத்திரபலி௫ 
ளாகவும்‌, கொலையுண்ட மிருகங்கள்‌ பாவம்போக்கும்‌ பக 
ளாகவும்‌ செலுத்தப்பட்டன! பிரதிதினமும்‌ இந்துக்கள்‌ சனி 
வர்க்கங்கள்‌ முதலானவைக த்‌ தாங்கள்‌ பெற்ற ஈன்மைகளு 
க்கு ஈன்றியறிதலாகத்‌ தங்கள்‌ தேவதைகளுக்குச்‌ சமர்ப்பிக்க 
றார்கள்‌; ஆலும்‌ தேவதைகள்‌ பாவத்தின்பொருட்டுத்‌ தன்‌ 
கள்பேரில்‌ கோபமாயிருக்றொர்சளென்று நினைக்கும்பொழுது 
அவர்கள்‌ பெரும்பாலும்‌ மிருகங்களைப்‌ பலியிடுதிறார்கள்‌. .மிரு 
கங்களின்‌ உதிரமானது தேவர்களின்‌ கோபத்தைத்‌ தணித்து 
அவர்கள்‌ தயவைச்‌ சம்பாதிக்கும்‌ என்பது-௮வர்கள்‌ நம்பிக்கை. 

கடவுள்‌ நமக்கு அருளிய சத்தியவேதத்தை எழுதின நுதர்கள்‌ 
உதிரம்‌ கலந்ததும்‌ கலவாததுமான பலிகள்‌ செலுத்தினார்கள்‌... 
அவைகள்‌ முறையே பாவம்‌ போக்கும்‌, பவிசளும்‌ ஸ்தோத்‌ 
திர பலிகளுமாயிருந்தன. அவர்கள்‌ நித்திய மரணத்திற்குப்‌ 
பாத்திரமான பாவிகளென்றும்‌, ,ஜஃித்ரட்சகர்‌ குறித்த காலத்‌ 
தில்‌ இவ்வுலகத்தில்‌ எழுந்தருளி, அவர்களுக்காக மரணமடை 
ந்து,? அர்தப்படியே சர்வ மனுஷர்களின்‌ பாவங்களுக்காக 
தம்மைத்தாமே எக்டியம்‌ செய்துசொள்ஞ்வார்‌ என்பதை உணர்த்‌ 
அம்பொருட்டு, கடவுள்‌ அவைகளை அவர்களுக்குச்‌ கட்டளை 
யிட்டார்‌ என்று வாரிக்றோம்‌. பக்தியுள்ள யூதர்கள்‌ யாவ 
ரும்‌ அடுமாடு முதலியவற்றின்‌ எச்சியத்திலே இயேசுவின்‌ 
திருயாகத்தை அறிகுறியாகச்கண்டு, அவர்கள்‌ பலியிட்ட மிருக 

வன்களினாலல்லாமல்‌, வரப்போற திவ்விய பலிஙில்‌ அவர்‌ 
கள்‌ வஷுதீதிருந்துவிசவாசத்தினாலே பாவத்தின்‌ தண்‌டனைக்குத்‌ , 
தப்பினார்கள்‌. உலகமெங்கும்‌ இதுவே யாசத்தின்‌ கருத்தாயிருச்‌ 


“ கள்‌ கற்றவர்களாநிறதும்‌, 


(5 


6 


௦4 


sacrifice - & symbol pointing to Jesus, “the lamb of 


( God,” and believed that by the act of sacrificing animals 


alone they could atone for sin and obtain the favour of 
God, But this is a wrong 1068 altogether. Such sacrifices 
cannot save a single soul. They are only emblems of the 
sacrifice of Jesus, the Fulfiller of all sacrifices. He has 
sacrificed Himself a sin-offering for the world. He has 
suffered the punishment due to us for transgressing God’s 
laws, and so has opened a way by which God can be just 
and yet the Saviour ofall men. Believe then in Jesus. 
Cease to sacrifice to dumb idols. Give yourselves, body, 
soul and spirit, to God through Christ as a holy sacrifice, 
and you will obtain happiness in this life and heavenly 
felicity in the ¥£# beyond death. 


‘ 


சத்தியதூதன்‌. 
OC 
of sin gradually lost all knowledge of the true meaning of இறது. ஆகிலும்‌ பாவத்தின்‌ பலத்தால்‌ மனிதர்கள்‌ வரவர யாக 


தீதின்‌ உண்மைப்பொருளை உள்ளாக மறந்து அது தேவாட்டுச்‌ 
குட்டியாகிய இயேசுவை குழிப்பித்ததென்று எண்ணாமல்‌, 
மிருகங்களைப்‌ பவியிடுவதினால்மாத்திரம்‌ பாவ விமோசனமும்‌ 
சேவதயவும்‌ அடையலாமென்று நம்பிக்கொண்டார்கள்‌, இது 
வோ சுத்தப்பிசகு. அப்படிப்பட்ட பலிகளினாலே ஒரு ஆத்து 
மாவாகிலும்‌ சரையேறமாட்டாது, யாகங்களை எல்லாம்‌ நிறை 
வேற்றின எம்பெருமான்‌ இயேசுவுக்கு அவை அறிகுறிகளாய்‌ 
மாத்திரம்‌ இருந்தன. அவரே உலகத்திற்காக தம்மைத்தாமே பா 
வம்‌ போக்கும்‌ பலியாக ஒப்புக்கொடுத்தார்‌. நாம்‌ தேவப்‌ பிர 
மாணங்களை மீறியதால்‌ உண்டான துற்பயனை அவரே அனு 
பவித்த, கடவுள்‌ நீதிவமுவாமல்‌ தமது மக்களை மீட்கத்தச்ச ஓர்‌ 
வழியை உண்டுபண்ணினார்‌. ஆகையால்‌ இயேசுவை விச்வா 
சியுங்கள்‌, வாயில்லா விக்கிரகங்களுக்கு பலியிடெதை விட்டு 
விடுங்கள்‌. கிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ கடவுளுக்கு உங்கள்‌ மனம்‌ 


மொழி 'மெய்யைப்‌ பரிசத்தபவியாகச்‌ சமர்ப்பியுங்சள்‌; அப்‌: 


பொழுது உங்களுக்கு இம்மையிலும்‌ மறுமையிலும்‌ பூரண பாச்‌ 
கியம்‌ உண்டாகும்‌. 


வ AMD A 


CASTE: ITS EVILS—சாதிபேதமும்‌ அதின்‌ கெடுதியும்‌. 


ப்‌ 


பி 


ஒரு வகுப்பாரை உயர்ச்சி மற்றொரு வகுப்பாரைத்‌ தாழ்த்‌ | இறோம்‌. சாதிபேதமானது இப்பேர்ப்பட்ட கூட்டங்களுச்‌ 


துவதே சாதிபேதச்தின்‌ இயல்பு. பிராமணர்கள்‌ பலவிதமாய்‌ 
உயர்வடைந்திருக்கிருர்கள்‌. *(தெய்வாதீனம்‌ சகத்ஸர்வம்‌, மர்‌ 
இராதீனந்து தெய்வதம்‌, தன்மந்திரம்‌ பிராமணாதீனம்‌, பிரா 
மணோ மமதேவதா?? என்பது யாவருக்கும்‌ தெரிர்தவிஷயமே, 
அவர்கள்‌ பூதேவர்‌ என்னப்படுநிறார்கள்‌. அவர்கள்‌ தேகம்‌ 
பரிகத்சமாய்ப்‌ பாவிக்கப்படுகின்றது; பலவிதமான ஈன்மை 
களும்‌ மிராசுகளும்‌ அவர்களுக்கே உரியன. அவர்கள்‌ பட்ச 
மாகவே அகேச சட்டங்களும்‌ ஏற்படுத்தப்பட்டிருக்கின்‌ 
றன. “ மஹ்தர்‌௦ சாஸ்நிரமானது பிராமண்மேன்மையை ஸ்தா 
பிக்கும்பொருட்டே இயற்றப்பட்டதாகத்‌ தோன்றுஇன்ஈது. 
மற்றச்சாதியார்‌ பலவிதமாய்த்‌ தாழ்வடைக்திருக்கரொர்கள்‌; கைத்‌ 
தொழிலே அவர்கள்‌ சீவனோபாயமாயிருக்கன்றது; வேதம்‌ 
ஒதல்‌ அவர்களுக்கு மறச்கப்பட்டிருக்றெது; எந்தக்‌ குலத்தாரா 
யினும்‌ தம்‌ குலத்துக்கு உயர்ந்தகுலத்தில்‌ பிரவேடுத்தல்‌ கூடா 
மையாயிருச்கிறது. இதிநிற்க:_— 

[. சாதிபேதமானது எல்லா தீர்மகுணத்திற்கும்‌ நேர்விரோத 
ரூ af ‘ . . ப 1 . 
மாயிரு£கிறது. உலகத்திலே இலர்‌ தனவான்களும்‌, சிலர்‌ தரித்‌ 
திரர்கனூம்‌, சிலர்‌ ஆண்டவர்களும்‌, லர்‌ அடிமைகளும்‌, சிலர்‌ 
கற்றவர்களும்‌, சிலர்‌ கல்லாதவர்களுமாயிருப்பதால்‌, சனங்‌ 
களுக்குள்ளே இந்தக்‌ காரணங்களினாலே உயர்வு தாழ்வுகள்‌ 


உண்டாஇ௫ன இயல்புதான்‌. இசசப் பேங்க்‌ நிலையாண 


குத்‌ தடையாயிருப்பதினால்‌ ஹிந்துக்கள்‌ மேற்சொல்லிய ஈற்‌ 
குணகற்செய்கைகள்‌ அற்றவர்களாயிருக்கிறார்கள்‌. 
111. சாதிபேதமானது பிரபஞ்ச விதிகளோடு போராடும்‌ ஓர்‌ 
கொடிய சத்துருவாயிருக்றெது, வர்ணபேதவிதியின்‌ பிரகாரம்‌ 
ஒருவன்‌ ஒரு தொழிலைகடத்தும்‌ சக்தி அவன்‌ திறமை அல்ல, 
அவன்‌ பிறப்பே. தச்சன்‌ மகன்‌ தச்சுவேலை செய்யவேண்‌ 
டும்‌; இடையன்மகன்‌ இடையன்வேலையை செய்யவேண்டும்‌. 
அவனவன்‌ தனக்கு இஷ்டமானதும்‌ தன்‌ திராணிக்கேற்றது 
மான சொழிலையல்ல, தன்‌ தந்‌ைத செய்த தொழிலையே செய்ய 
வேண்டும்‌. இந்த சாதிக்கட்டுப்பாட்டினால்‌ உண்டாகும்‌ இமை 
கொஞ்சமல்ல, ஒருவன்‌ மனதாரச்‌ செய்ற வேலைக்கும்‌ மனமற்‌ 
| அச்‌ செய்றெ வேலைக்கும்‌ வெகு வித்தியாசம்‌ உண்டு, பலாத்‌ 
| காரமாய்ச்‌ செய்யும்‌ ஒரு தொழிலிலே சிறப்பும்‌ சாமர்த்தியமும்‌ 

தோன்றமாட்டாது. செய்றெவன்‌ அதை ஊக்கத்துடன்‌ செய்‌ 
யவுமாட்டான்‌. கல்விப்பிரியனான தர்‌ தச்சன்‌ பிள்ளை கட்டா 
| யத்தினாற்‌ செய்யும்‌ மேசை நாற்காலி முதலியன எப்படியிருக்‌ 
| கும்‌? அன்பிருந்தால்‌ மலையும்‌ அசையும்‌ என்பதுபோல அன்பு 
| டன்‌ இயற்றும்‌ வேலையிலே மாத்திரம்‌ நாளுக்குநாள்‌ விர்த்தி 
யுண்டாகும்‌. இந்தச்‌ சாமானிய பிரமாணத்தக்கு சாதிபேத 
மானது நேர்விரோதமாயிருக்கெது, இத்தேசத்து. கைத்தொழில்‌ 
்‌ அணிலே 200ணா காலமாய்‌ யாதொரு விர்த்தியும்‌ இல்லை. அது 


பேதங்களல்ல. தரித்திரர்‌ தனவான்களாநெதம்‌, கல்லாசவர்‌ யிலிருந்து திட்பதட்பமும்‌, புத்தி சக்தியும்‌, குன்யமாய்ப்‌ பற 


நாம்‌ சகஜமாய்ப்‌ பார்த்துவருகிறோம்‌. 


அடிமைகள்‌ ஆண்ட வர்சகளாநிறதும்‌ ! ந்துவிட்டது. ஹிக்துக்கள்‌ தங்கள்‌ முன்னோர்‌ மகத்துவத்தை 
சாதிச்‌ சட்டுப்பாட்டி | யும்‌, தங்கள்‌ மன்னவர்‌ மாட்‌சிமையையும்‌ எடுத்துரைப்பதில்‌ 


னால்‌, உண்டா உயர்வுதாழ்வுகளோ ஒருக்காலும்‌ மாறாத ! யாசொரு பய்னும்‌ இல்லை. அவர்களை வேறுபடுத்திக்‌ கெடுத்து 


வைகளாயிருக்‌ன்றன. குணம்‌, கல்வி, ஈடத்தை எவ்வாறா 
யினும்‌ ஈனனாய்ப்‌ பிறந்தவன்‌ எப்பொழுதும்‌ ஈனனும்‌, உயர்‌ 
தவனாய்ப்‌ பிறந்தவன்‌ எப்பொழுதும்‌ உயர்ந்தவனுமாயீருக்க 


£6 வேண்டும்‌, பிறப்பினாலே ஒருவன்‌ ஆண்டவனாூருன்‌; பிறப்‌ 


< 


பினாலே ஒருவன்‌ அடிமையாூரான்‌. சூத்திரஞய்ப்‌ பிறந்தவன்‌ 
எத்தனைதான்‌ புத்தி தீட்சணமும்‌ முயற்சியுமுள்ளவனாயிருந்‌ 


* தாலும்‌ அவன்‌ ஒருக்காலும்‌ பிராமணனாகான்‌. அன்பர்களே, 


இதென்ன அநியாயம்‌? ி 

11. சாதிபேதமானது குலத்துடன்‌ குலத்தையும்‌ ஆளுடன்‌ 
ஆளையும்‌ வேறுபடுத்தி, ஒருவரை ஒருவர்‌ பகைக்கச்‌ செய்கன்‌ 
றத. அது அன்பென்னும்‌ ஆற்றைப்‌ பாயவொட்டாமல்‌ அதின்‌ 
ஊற்றை அடைக்கும்‌ பெரும்‌ பாறையாயிருச்இன்றது. கத்தம்‌ 
சாதிக்குரிய ஆசாரத்தினாலும்‌, கடை உடை பாவனைகளினாலும்‌ 
பிரத்தியேஃப்படுத்தப்பட்டிராக்றெவர்கள்‌ “பந்கியரை உபசரி 


காலும்‌ உணவெடுத்து உண்ணலாகாது. உண்டாலோ சதிப்‌ 


கெளரவதீதையே கோச்சவேண்டியதால்‌, சுயப்பீறிதி, ஈசாதி 
மித்திரத்துவம்‌, அன்பில்லாமை, சலகப்பிரிய£ முதலான 
குணங்கள்‌ தோன்றி தேசத்தின்‌ நாசத்துக்கேதுவாய்க்‌ சரியை 
செய்கின்றன. பலீபேர்‌ ஓரிடத்திற்‌ கூடியிருந்து சச்தோஷ 
மாய்ச்‌ சழ்பாஹித்து விருந்துண்பதினலோ குடும்ப னே 
மும்‌, அமலார்‌ ஐக்கியமும்‌, ஈட்புவிர்த்தியும்‌, நாட்டுவிர்த்தி 
யும்‌ பெரும்பாலும்‌ விளைக்துவருவதை நாம்‌ அடிக்கடி சாண்‌ 


| விட்ட சாதிபேதம்‌ என்னும்‌ சர்ப்பத்தை சாளதுவரையும்‌ பால்‌ 
) வார்த்து வளர்த்துவருகரார்களே. பூர்வ ஆரியரின்‌ ஐக்கியத்தை 
| அழித்து, அவர்கள்‌ புத்தியைக்‌ கெடுத்து, அவர்கள்‌ பொருளைப்‌ 
| பறக்கடித்து, அவர்கள்‌ கைத்தொழிலை நிர்விருத்தியாக்‌டி, 
அவர்கள்‌ சுவாதீனத்தை அபகரித்து, அவர்களைத்‌ தங்கள்‌ பேரா 
சைச்‌ குருக்களுக்கு அட மைகளாக்டிவிட்ட இந்தச்‌ சாதிபே 
தப்‌ பேயை இன்னும்‌ சழுவிவருகிறார்கள்‌. தங்கள்‌ அழிவைப்‌ 
பார்த்துப்‌ புலம்பினாலும்‌ அவ்வழிவின்‌ * காரணத்தை ஆவலு 


டன்‌ கட்டி அணைத்துச்கொள்கருர்கள்‌. : 
0 
19. சாதிபேதமானது விச்சரெசாராசனையை விர்த்திபண்‌ : 
ணுடன்றது. பிராமணர்கள்மாத்திரம்‌ வேதத்தை வாடிச்சலாம்‌ 
என்னும்‌ விதியினால்‌, மற்றச்‌ சாதியாருக்கு மதத்தைப்பற்றிய 
அறிவு இல்லாமற்போயிற்று, மசவிஷயங்கள்‌ மாத்திரமல்ல, 


வித்தைவிஷயங்களும்‌ வர்களுக்கு விலக்கப்பட்டன. அவர்‌ 
தீதலும்‌ வியாதிக்கார்ருக்கு உசவிசெய்தலும்‌ கூடாமையாயிருச்‌ | 
றது. புவி என்ன படித்தாலும்‌ பசம்புல்லேத்‌ இன்னாசது ! 
போல மேற்குலத்திற்‌ பிறந்தவர்‌ £ழ்க்குலத்தவரிடத்தில்‌ ஒருக்‌ | 


களுக்கு மதோபதேசம்‌ செய்வார்‌ யாரும்‌ இல்லை. தாங்களும்‌ 
சுயேச்சையாய்‌ மதஆராய்ச்சிசெய்து ஞானமார்க்கத்தைக்‌ கண்‌ 
டடைவதும்‌ கூடாமற்போயிற்று. இந்தப்பிரசகாரம்‌ உள்ளச்‌ 


க்கு த்‌ | கண்மூடவே, ஊனக்கண்‌ விக்ரகத்தை மோக்கலாயிற்று, 
பிரஷ்டத்துச்காளாவார்ள்‌. ஒவ்வொருவனும்‌ சன்தன்‌ குல 


விக்ரெகங்கள்‌ அதிகரித்து விபவ்ங்கள்‌ விளங்கவே, பிராமணனு 
க்குப்‌ பிரயோசனமும்‌, குத்திரனுக்குச்‌ சக்தோஷ.மூம்‌ உண்‌ 
டாயிற்ற; காடெங்கும்‌ விச்ரெகாராதனை பிரபல்லியமாய்‌, 
ஒரு தீமை இன்னொரு தீமைக்குத்‌ தாய்‌ ஆயிற்று. இத்தே, 
சத்தாரை அழித்துவரும்‌ இர்தச்‌ சாதிபேதம்‌ இவ்வலஇன்கண்‌ 
வேறெங்கும்‌ இல்லை. இந்தச்‌ தீமை இத்தேசத்தினின்றும்‌ நிர்‌ 
மூலமாக ஹிந்துக்கள்‌ யாவரும்‌ முயற்சிசெங்யவேண்டும்‌. 
== 6 ்‌ 2 த ண ப ற 


% 


“நேர்ந்த சம்பவமானால்‌ -- இவன்‌ இடையில்‌ இப்படியானான்‌; 


சத்திய 


தூதன்‌. 


ANSWERS TO OBJECTIONS: சந்தேக நிவிர்த்தி—BIRTH— பிறவி. ட 


—_——_— 


“தற்றாலென்னபலன்‌ கருத்துற்றாலல்லோ கற்றபலன்‌ 
உழ்ருலென்ளபலன்‌ உறவற்றாலல்லோ உற்றபலன்‌ 
அற்றாலென்னபலன்‌ அருள்பெற்றாலல்லோ அற்றபலன்‌ 
பெற்றாலென்னபலன்‌ பிறவியற்றாலல்லோ பெற்றபலன்‌'' 


என்று ஒருநாள்‌ ஒரு பெரியவர்‌ எனக்குச்‌ சொன்னார்‌. இவருக்‌ 


குப்‌ பருவம்‌ எண்பத்துசாலு. வேதாந்த சித்தாந்த ஆராய்ச்சி 
யுடையவர்‌. தமக்கியன்றமட்டும்‌ சத்தியத்தைத்‌ தெளிந்து பற்‌ 
ிச்கொண்டவர்‌. இப்படிப்பட்டவர்‌ இங்ஙனஞ்‌ சொல்லவே 
யான்‌ திகைத்து அவர்‌ முகம்ரோக்கி “பிறவி? என்றாலென்ன 
வென்று கேட்டேன்‌. ௮௫ “ஜந்ம சுபாவந்தான்‌?' என்று, 
இதுவரையும்‌ உமக்கிது தெரியாதிருக்ததாவென்னும்‌ வியப்புத்‌ 
தோன்ற, விடை பகர்ந்தார்‌. இவ்வளவு சொல்லவே அர்த்தம்‌ 
எனச்குமனதிலாவிட்டது. அதை யிங்கே விளச்குகின்றனன்‌. 


பிறவி என்ற சொல்‌ பிறப்பு முதலேயுண்டாகிய குணதோ 
ஹங்களுக்குப்‌ பெயராய்‌ காடோடிய வழக்கத்திலும்‌ வழங்கு 
இன்றதன்றோ? ஜர்மத்திலுண்டாகிய குணத்திலும்‌ தோஷத்தி 
ந்சே பிறவி என்ற -பெயர்‌ பெறாவழக்காயும்‌ இருக்கின்றதே. 
ஒருவனிடத்து, ஒரு குதிரையினிடத்து, ஒரு நாயினிடத்து 
முறையே புத்திதீட்சணம்‌, அதிவேகம்‌, வெகுகூர்மை துலங்‌ 
கும்போது, இது எப்படியாயிற்று என்று விசாரிப்பவருக்கு, 
பிறவியின்‌ காரியமென்பதாய்‌--அவன்‌ பிறந்த பிறவி, அவன்‌ 
பிறந்த வம்சம்‌, அவன்‌ தகப்பனும்‌ பாட்டனும்‌ அப்படிப்பட்ட 
வர்கள்‌ என்றும்‌; அது அரபிப்பிறவி, அது வைபோடுப்பிறவி, 
அதுக்கு அது பிறவி வேகாட்டம்‌ என்றும்‌; அது சிப்பிப்பாறைப்‌ 
பிறவி, அது புல்டாச்‌ (Bய-ி௦ஐ) பிறவி என்றும்‌--சொல்வ 
தைச்‌ கேட்கிறோம்‌. ஒருவன்‌ பிறர்ததுமுதலே பைத்தியக்கார 
னாய்‌, ஊமையனாய்‌, குருடனாய்‌, அங்கவீனனாயிருந்தால்‌ அது 
பிறவி என்று சொல்வது பெருவழச்சாயிருச்றத. இடையில்‌ 


-இது இடையில்‌ இப்படியானத என்று சொல்வதும்‌ இயல்பா 
யிருக்றெது, 

இவ்வகையே அறிவில்‌ முதிர்ந்த பெரியோர்‌ மனிதருடைய 
நல்லொழுக்கம்‌ தியொழுக்கங்களால்‌ விளையும்‌ பலாபலன்களை 
யும்‌ உள்ளும்‌ புறம்புமாயுண்டாகுஞ்‌ சுகதுச்கங்களையும்‌ பகுத்‌ 
தறிந்து சுசாறுபவத்துச்கேதுவான நல்லொழுக்கத்தின்‌ கண்ணே 
நிலையின்றொழுகக்‌ கருதி வலிந்து முயன்றுஞ்‌ செல்லாமை 
கண்டு காரணத்தை உற்று மோக்குழி, பிறப்புத்தொட்டே 
பெற்ற சீர்கேடெனத்‌ தெளிவுற்றனர்‌, மானிடரைப்‌ பீடித்து 
நிற்குஞ்‌ சீர்கேடும்‌ மனக்கோட்டமும்‌ பிறவியில்‌ உண்டாஜிய 
குணக்கானதால்‌ அதை ஜநீமம்‌ என்றும்‌ பிறவி என்றும்‌ பெய 
ரிட்டு வழங்கினர்‌. - 

இந்தப்‌ பிறவியினது சுபாவமும்‌ அசனாலுண்டாகுர்‌ தீவினை 
களின்‌ தோஷமும்‌ நிவாரணமாகும்‌ வழிவகை எதுவென்று 
ஆராய்வதே ஞானிகளின்‌ முக்யெ முயற்சியாயிருந்திருக்கிறது. 
இங்கனமுயன்ற ஞானிகளின்‌ அபிப்பிராயபேதமே பத்பல 
சமயபேதங்களுக்குக்‌ காரணமாயிற்று. அவரவர்‌ தத்தம்‌ அபிப்‌ 


- பிராயத்தை யுபதேசிக்க இவரவரை வழிபட்ட வேர்களே சமய 


'பேதத்தவரஈயினர்‌. வாத பித்த சிலேட்டும்‌ நாடிகள்‌ தத்தம்‌ 
நிலையிலே கின்றியங்கில்‌ சுகம்‌ என்றும்‌, நிலைபிறழ்ந்து நடக்கில்‌ 
தோஷம்‌ என்றும்‌ அறிபவர்‌ எங்ஙனம்‌ தச்சமுறைசெய்து தோ 
ஷம்‌ நீங்கவும்‌ சுகம்‌ பிறக்கவும்‌ பக்கு வந்தேடுவரோ, அங்ஙனம்‌ 
கன்மேந்திரியங்களும்‌ ஞானேர்திரியக்களும்‌ தத்தம்‌ நிலைபிறழ்‌ 
ந்து நிற்பதையும்‌ அதனால்‌ மனேவாக்குக்காயங்களில்‌ விளையும்‌ 


. திவினைகளையும்‌ உணர்ந்தபேர்கள்‌ சுகம்‌ பெறுவதற்கான வழி 


வகைகள்‌ ஏதென்று அவ்ஞானி£ள்‌ சொல்லிய முறைகளை 
ஆராயலுற்றனர்‌. அவருட்‌ சிலர்‌ ஞானிகள்‌ சொல்லிய முறை 


Ne 


NL 


ட 


டடத ்‌ ட்டை 
யின்படி பக்குவஞ்செய்து பார்த்துங்‌ குணங்காணாததால்‌ _ 


“ஏந்தநிலை பேனும்‌ இணங்கவிலையே?? என்றும்‌; வேறுசிலர்‌- 
நீற்றைப்புளைந்தென்ன ரீராடப்போயென்ன நீ மனமே 
மாற்றிப்‌ பிறக்கவகை யுதிக்தாயில்லை, மாமரைழால்‌ . 
ஏற்றிக்‌ படக்கும்‌ எழுசோடி மந்திரம்‌ என்ன; கண்டாய்‌ 
ஆற்றிற்‌ இடந்து தறையறியாமல்‌ அலைன்றதே?? 
என்றும்‌, வேறுலர்‌- “*சாத்திரத்சைச்சுட்டுச்‌ சதர்மறையைப்‌ 
பொய்யாக்கிச்‌— குத்திரத்தைக்கண்டு சுகம்பெறுவதெக்காலம்‌??. 
ஏன்‌ ஞ்‌ சொல்லலுற்றனர்‌. 4 
ஆயினும்‌, இங்கனம்‌ ஆராயலுத்ந்வரின்‌ மொத்தத்தெளிவும்‌ 
துணிவும்‌ எப்படியிருந்ததெனில்‌:--சகல சீர்சேட்டுக்குங்‌ கார 
ணம்‌ பிறவியே; இப்பிறவி மாறி அருட்பிறவி யடைர்தாற்றான்‌ 
சுகம்‌ பிறக்கும்‌. “சுரூபஞ்சட்டாற்‌ போம்‌ குணஞ்செத்தாற்‌ 
போம்‌? என்றபடிக்கு இப்பிறவி இிவிலிக்குச்‌ செத்து ஈல்வி 
னைக்குப்‌ பிழைக்‌றெதாகவேண்டும்‌; இந்த ஜர்மசுபாவம்‌ நீங்கி 
புநர்ஜக்மசுபாவம்‌ பெறல்வேண்டும்‌. “மாமிசத்தினாற்‌ றப்பது. 
மாமிசமாயிருக்கும்‌, ஆவியினாற்‌ பிறப்பது ஆவியா ருக்கும்‌?” 
என்றதற்கிசைய சடசம்பந்தமான இப்பிறவிபோக ஆவிசம்பர்‌ 
தமான மறுபிறவியாகவேண்டும்‌, இயல்கிலையறவும்‌ அருள்‌ 
நிலையுறவும்‌ வேண்டுமென்பதாகவே இருந்திருக்கிறது. இது 
ஆங்காங்கு அவர்கள்‌ உரைத்தவற்றுள்‌ இலைமறை கனிபோல்‌ 
இருக்கக்‌ காணலாம்‌. 
அன்னவர்‌ உரையின்பயன்‌ சாலாந்தரத்தில்‌ மறப்பிற்கிரை 
யாதிவிட்‌, ““சாலம்போம்‌ வார்த்தைநிற்கும்‌!? என்னும்‌ பழமொ 
ழிச்சசைய, அவர்‌ உரைத்த -- “பிறவி யறவேண்டும்‌; ys& 
ஜந்மம்‌ அடைவதே அதற்குவழி?? என்ற-வார்த்தைகள்மாத்‌ 
திரம்‌ நின்றன. பின்வந்தவர்கள்‌ அவ்வார்த்தைகளின்‌ பொருளை 
உற்றாராயாமல்‌ தம்‌ தம்‌ பிழைப்புக்கும்‌ ,கோட்பாட்டிக்கும்‌ 
இணங்க அவற்றிற்கு அர்த்தங்கற்பித்த தாங்கள்‌ சற்பித்த அர்த்‌ 
தீம்பட அப்பதங்களைப்‌ பிரயோடுத்து வழக்கத்இலு்‌ கொணர்‌ 
ந்துவிட்டனர்‌. தம்மவரை “எண்ணரிய விறவிதனில்‌ மானி 
டப்பிறவிதா னியாதினும்‌ அரிதரிதுகாண்‌ -- இப்பிறவி தப்பி 
னால்‌ எப்பிறவி வாய்க்குமோ ஏதுவருமோ அறிவேன்‌? எனப 
புலம்பவும்‌ வைத்தனர்‌. ௦ 
நண்பரே! உங்களின்‌ சரீரசுகநிலையறிவுசற்குக்‌ கைகாடி 
என்ன £ீராயிருக்கிற்தென்று பார்ச்கறீர்சுளல்லவா. அதுபோல 


உங்கள்‌ ஆத்தும சுகநிலையறிவதற்கு மனகாடி என்ன €ராயிருக்‌ * 


திறதென்று பாருங்கள்‌. புறக்குறிகளினாலே சுகச்கேடு பெ 


ரும்பான்மையும்‌ அறியப்பவெதில்லை. வெளிப்படையான ர 


குறிப்புகளிருந்தும்‌ சில ரோகெளுச்கு அவைகள்‌ தங்களின்‌ 
ரோகத்தைக்‌ காட்டுங்‌ குறிகளென்றும்‌ தாங்கள்‌ ரோகமுள்ளஙர்‌ 
களென்றுந்‌ தெரியாதிருப்பதுமுண்‌ட. ஆகையால்‌ அநேக 
விஷயங்களில்‌ கண்ணாளி சொல்லப்‌ புண்ணாளி அறியீவேண்‌ 


ட்‌ 


டியதாக இருக்றெது. நீங்கள்‌ உங்கள்‌ ஆத்தும சுகறிலையைக்‌, . 


கவணியுங்கள்‌. அதன்‌ குணங்குறிகளைப்‌ பரிசோதியுங்கள்‌. 
சண்ணாளியை ராடித்தேடி விசாரியுங்கள்‌. மனம்‌ மொழி மெய்‌ 
களில்‌ ஆரோக்கயமில்லையென்றே துலக்கும்‌. _ பிறவித்தோ 
ஷம்‌ பற்றியிருக்றெதென்றே விளங்கும்‌. இதினால்‌ அர்நினைவு, 
தூஷணமொழி, தீயசெயல்‌ விளைந்தகொண்டே.யிருக்ன்றனீ 


வென்பதோ தெரிந்த காரியம்‌. இந்தப்‌ பிறவி ரோகந்தீர என்ன என்‌ 


செய்வேன்‌, எங்கே போவேன்‌ என்று நாடித்‌ தவியுங்கள்‌, நிர்‌ 
விசாரிசலீ£யிராதேயுங்கள்‌. பிறவீத்தோஷமும்‌ விளையுர்‌ தீமை 
யம்‌ நிவாரணமாகவும்‌, நீங்கள்‌ அநட்பிறவியடைந்து பரம ௬௧ 
வாழ்வு பெறவும்‌ இயேசுூறிஸ்துவின்‌ திருவடி சரணடையு 

்‌ ்‌ 

ன்‌. ்‌ 
“பிறலிப்பெருங்கடல்‌ நீந்துவர்நீத்தார்‌ 
இறைவனடி சேராதார்‌." 


Ter. 


MAN’ HIGHEST DUTY 


்‌] ட்‌ 


பகவான்‌ அருளால்‌ நாம்‌ அனைவரும்‌ இப்பிரபஞ்சத்தில்‌ மா 
னிடஜென்மிகளாய்‌ வாழ்ந்துவருகிறோம்‌. ஈம்மைச்சூழ நானா 


' விதவிலங்குகளும்‌ பறவைகளும்‌ ஈடமாடிவருனெறன. ஈமச்ரு 


கீகறதுபோலவே அவைகளுக்கும்‌ சுவை, ஒளி, ஊறு, ஓசை, 
ஆரற்றம்‌ என்றெ ஐந்துணர்ச்சியும்‌ உண்டு, நாம்‌ தின்று, குடித்த 
வருறெதுபோலவே, அவைகளும்‌ தின்று குடித்துத்‌ தங்கள்‌ பசி 
தாசங்களைத்‌ தீர்த்தாச்சொள்ளுடுன்றன. நாம்‌ பிறந்து இறக்றெ 
* வண்ணமே, அவைகளும்‌ பிறந்து இறக்கின்றன. இவ்விதமா 


ய்ப்‌ பார்த்தால்‌, ஈமச்கும்‌ அவைகளுக்கும்‌ யாசொரு பேசம்‌ இல்‌ | திகள்‌ எல்லாம்‌ மனிதருக்கிராக்ற்துழன்றி, அவைகளுக்கு இல்‌ 


பரம புருஷார்த்தம்‌. தி | , 


» ட 


* ல்‌ ள்‌ 
சையும்‌ ஒருநிறமாகத்‌ தோன்றினாலும்‌, சமீபத்திற்போய்ப்‌- பார்‌ 
ப்பவர்க்கு நீலம்‌ நீலந்தான்‌, பச்சை பச்சைதான்‌, அதுபோல 
வே மக்களும்‌ விலங்குகளும்‌. மச்சள்‌ இயற்கை வேறு; மிறாக 
இயற்கை வேறு. மிருகங்கள்‌ எத்தனைதான்‌ சேர்ச்யடைந்தா 
லும்‌ மிச்சள்‌ அகா; மக்கள்‌ எத்தனைதான்‌ தாழ்ச்சியடைந்தாலும்‌ 
மிருகம்‌ அகார்‌. அப்படியானால்‌ மக்களுக்கும்‌ விலக்கிற்கும்‌ 
உள்ள பேதம்‌ என்ன? 


» 


ஒருபேதம்‌ என்னவென்றால்‌, மிறாகங்களுக்குரிய தேச உபா 


-லாததாகச்‌ காணபுபடுன்றது, கூர்க்துபார்த்தாலோ றந்த | லாத, வேறு அனந்தம்‌ துறைகளும்‌ அவர்சளுக்குண்டு. உதர 
விகற்பங்கள்‌ விளங்கும்‌. தூரத்திலே இருக்கெ நீலமும்‌, பச்‌ | ரணமாக, குதிரையைப்‌ பாருங்கள்‌, அதற்கு நித்தமும்‌ ஒரேவித 


சத்திய 


தூதன்‌. 


3... படையை களைகளை கை சைகை கைகள கையை ை கணவ கை வைகையை வைகை வளைவை வையக வைகைக்‌ 


்‌] 

ம்‌, அது அதுகளைச்‌ சலிப்பின்றி, ஆவலுடன்‌ தின்று 
,பதியடையும்‌. மணிதனுச்கோவென்றால்‌, நேற்று உண்‌ 
து இன்றைக்கு வெறப்பாயிருக்கிறது; நேற்றுக்‌ கண்டது 


- இன்றைக்கு விகாரமாயிருக்கிறது. நேற்றுச்‌ கேட்ட இசை 


> 


இன்றைக்கு இசையற்றதாய்‌ இருக்கிறது; நேற்று உடுத்த 
உடை இன்றைக்கு அவலட்சணமாய்க்‌ சாணப்படநிறது, 
என்னகாரணத்தினால்‌? மிருகமானது அதின்‌ சேகத்திற்கு இன்றி 
அமையாத குறைசளை நிவிர்த்திசெய்கெதினால்‌ பூரண திருப்தி 
அடைஇன்றது. மனிதனோவென்றால்‌, தன்‌ தேகத்திற்கு இன்றி 
அமையாத குறைகளை நிவிர்த்திசெய்துகொண்டாலும்‌ பூரண 
இருப்தியடைறெதேயில்லை. அறுசுவை உண்டியினால்‌ அவ 
னுடைய நா ௬9 அடைந்து வயிறு நிரம்பினாலும்‌, பற்பல பா 
னாதிசளினால்‌ அவனுடை. தாகம்‌ தீர்க்தாலும்‌, வினோத விசித்‌ 
இரகாட்ரியினாுல்‌ அவனுடைய கண்‌ களித்தாலும்‌, இனிய 
ஒசையினால்‌ அவனுடைய சேவி குளிர்ந்தாலும்‌, அருமையான 
ஆடை ஆபரணங்களிஞல்‌ அவனுடைய தேகம்‌ பிரகாசமாய்‌ 
சொலித்தாலும்‌, இன்னும்‌ அளந்த இன்பத்தடாகங்களில்‌ 
அவன்‌ நித்தம்‌ நீராடிவந்தாலும்‌, அவனுக்குத்‌ திருப்தி என்கிற 
தே இல்லை; அவனுக்குள்ள குறைகளும்‌ ஆசைகளும்‌ நீங்கு 
திறதுமிலலை, அடங்குகிறதுமில்லை. ஆசாபாசங்களில்லாத புறா 
ஷன்‌ அத்தி பூத்சதுபோலாம்‌. ஒருகுறை நிவிர்ச்தியாகிறதற்‌ 
குள்ளாக, இன்னொரு குறை எங்கேயோ இருந்து முளைத்‌ 
தெழும்புறெது. மனுஷ ஆசைகளும்‌ சரி, இலங்கேஸ்வர 
னுடைய பத்துச்‌ சரசுகளும்‌ சரி. அவைகள்‌ அறுக்கவறுக்க 
வளர்ந்துகொண்டேயிருக்கின்றன. அசை பெரிதோ, மலை 
பெறிதோ?? என்றதும்‌ பழமொழிதான்‌. 

இந்தப்பிரசாரம்‌ மனிசனானவன்‌ மிருகஜீவன்களினின்றும்‌ 
விசேஷ பேதமுடையவனாயிருக்கறொன்‌. அவனுடைய ஆசா 
பாசங்களுக்கு அளவில்லாதிருக்றெதுபோலவே, அவற்றின்‌ 
வழிவகை துறைகளுக்கும்‌ அளவில்லை. எங்கே பார்த்தாலும்‌ 
மனுஷ ஆசைகளும்‌, மனுஷ எண்ணங்களும்‌ உருவெடுத்து 
விளங்குநிறதைக்‌ காணலாம்‌, லர்‌ கோவில்‌ கட்டுகிறார்கள்‌, 
இலர்‌ -த்திரம்‌ கட்டுவிக்கிறார்கள்‌; லர்‌ போர்புரிந்து நாடுஈகரங்‌ 
களை ஜெயிக்றொர்கள்‌; சிலர்‌ தறவறம்‌ பூண்டு தபசுசெய்திறார்‌ 
கள்‌; லர்‌ இிரர்சகர்த்தாச்சளாகிறார்கள்‌; சிலர்‌ கலகங்களை 
எழுப்புவிக்றொர்கள்‌; லெர்‌ திரவியம்‌ குவித்துவைக்கிறார்கள்‌; 
இல.” சிற்றின்பம்‌ நாடுிறுர்கள்‌ ; சிலர்‌ பேரின்பம்‌ தேடுகிறார்கள்‌; 
சிலர்‌ நாதனச்‌ கருவிகளைக்‌ சண்டுபிடிக்கிறார்கள்‌; சிலர்‌ கல்வி 
கற்கிறார்கள்‌; லர்‌ கொபேகளவு புரிரறார்கள்‌; சிலர்‌ பொய்‌, 
கோள்‌, கடுஞ்சொல்‌ சொல்லுகிறார்கள்‌; சிலர்‌ உபதேசம்பண்ணு 
கிறார்கள்‌; சிலீர்‌ லோகமெடுக்இருர்கள்‌; சிலர்‌ முத்துச்குளிக்‌ 
இருர்கள்‌; லர்‌ வேளாண்மை செய்றொர்கள்‌; சிலர்‌ கைத்தொ 
ழில்‌ புரிசரரர்கஷ்‌ லர்‌ சும்மாலிருக்கிறார்கள்‌. சம்மாவிருக்‌ 
இறதும்‌ மனிதனுக்கும்‌ விலங்குக்குமுள்ள ஒரு பேதந்தான்‌, 
இரைதேடாமல்‌ சும்மாவிருக்றெ விலங்கையாகிலும்‌, பறவை 
யையாலெம்‌ எங்சேயாவது சண்டதுண்டா? 

ஏண்ணத்சொலையாத இர்த மானிடக்கிரியைகளையெல்லாம்‌ 


2 ஹிக்துசாஸ்திரிகள்‌ தர்மார்ச்த காமமோட்சம்‌, அல்லது அறம்‌, 


பொருள்‌, இன்பம்‌, வீடு, என நான்கு கூறுசெய்து இதுசளு 
க்குப்‌ புநஷார்த்தம்‌ என்ற பெயருமிட்டிருக்கிறார்கள்‌. புரு 
ஷார்த்தம்‌ என்கிற சம்ஸ்கிருத தொடர்மொழியானது புரஷ, 


“அர்த்தம்‌ என்னும்‌ இருபதங்கள்‌ தீர்ச்சசந்தியாற்‌ புணர்ந்து 


“ யாமல்‌ காலஷேஷபஞ்செய்கிறார்கள்‌. 


முடிந்தது. புருஷார்த்தம்‌ என்பதற்கு மனிதன்‌ சேய்யத்தக்‌ 


க்து அல்லது கநதத்தக்கது என்பதே பொருள்‌. மனுஷன்‌ 
செய்யத்தச்கவைகளே புருஷார்த்தங்கள்‌. ன்‌ 


செய்யச்தச்சவைகள்‌ எல்லாம்‌ புருஷார்த்தங்களாயிருக்தா | 


லும்‌, இவைகளுக்குள்ளும்‌ உயர்வு தாழ்ச்சி மெத்த உண்டு, 
“திரைகடலோடி திரவியம்தேடுதல்‌”? செய்யத்தக்கதுதான்‌. ஆயி 
னும்‌ ““அறஞ்செயவிரும்பல்‌”? அதிலும்‌ இறந்ததென்று யாவரும்‌ 
ஒப்புக்கொள்வார்கள்‌. சுய சுகத்தை நாடாமல்‌ பரோபகாரியா 
ய்ப்‌ பிழைத்தலோ இவ்விரண்டிலும்‌ ெந்ததென்பதை ஒருவரா 
இலும்‌ ஆகே்பியார்கள்‌. பரமபருவ்தார்ச்தம்‌ என்‌றெதின்‌ பொ 
ருள்‌ இப்பொழுது உங்களுக்கு ஒருவாறு விளங்கும்‌ என்று ஈம்‌ 
புறேன்‌. மனிசன்‌ , இவ்வுலகவாழ்வில்‌, , செய்யக்‌ கருதும்‌ 
காரியங்கள்‌ எல்லாவற்றிலும்‌ மேலானதே பரம புருஷார்த்தம்‌. 
இதுவிஷயத்தில்‌ மனிதர்‌ மிகவும்‌ றிர்விசாரமுற்றவர்களாயிருக்‌ 
இிறார்கள்‌. பரமபுருஷார்த்தம்‌ இன்னது, அதை நிறைவேற்‌ 
றவ்லு இன்னவிதம்‌ என்று மனுஷாள்‌ சாமானியமாய்‌ விசா 
ரிக நறெதில்லை. * “ராமன்‌? ஆண்டாலுஞ்‌ சரி, ராவணன்‌ ஆண்‌ 
டாலுஞ்‌ சரி?” வயிறுபிழைத்தால்‌ போதும்‌ என்று எண்ணிச்‌ 
கொண்டு, புருஷார்த்த விசாரணையில்‌ எள்ளளவும்‌ ஈிந்தைவை 


(இன்னும்‌ வரும்‌. ) 


மாதாந்திரப்பத்திரிகை: இதன்‌ விலை 1 பை: 25 பிரதி ள்‌ 2 அண. 
்‌ 110. 9, சூலைமி”, 1888. ப்‌ 


வைக்கோல்‌, கொள்ளுமுதலியவற்றைப்‌ போட்டு | 


NEWS AND NOTES. : 
வர்த்தமானக்குறிப்புகள்‌. 
ஷிய ரேயில்வே.--ஆப்கான்ஸ்தானின்‌ எல்லைமட்டும்‌ 
செய்திருக்கிற ஓர்‌ ரஷிய இருப்புப்பாதை இம்மாசம்‌ 27௨ 
பிரதிஷ்டை பெறும்‌. 
தங்கக்கட்டி. தென்‌ ஆப்பிரிக்காவிலே 8 அங்குல அழத்‌ 
இலே தங்கக்கட்டி ஒன்று அகப்பட்டதாம்‌. அதன்‌ எடை சுமார்‌ 
4 வீசையும்‌ அதன்‌ விலை 10,000 ரூபாயுமாம்‌. 


சழத்திரபாலம்‌.-- இங்கிலாச்தையும்‌ பிரான்சையும்‌ பிரிக்‌ 
இன்ற இருபதமைல்‌ அகலமுள்ள டோ வர்‌ என்னும்‌ ஜலசந்தி 
யின்மேல்‌ ஓர்‌ வாரதிகட்ட உத்தேசித்திருக்கிறார்கள்‌. 


ஹா மன்சக்கரவர்த்தி--ஒரு வருஷகாலமாய்‌ விப்புரிதியி 
னால்‌ வியாதிப்பட்டிருந்த ஈமது இராணியின்‌ மருகனும்‌ ஐர்மன்‌ 
சக்கரவர்ச்தியுமான பிரடிரிக்‌ என்பவர்‌ சென்றமாதம்‌ பதினைச்‌ 


தாம்‌ தேதி தேகவியோகமானார்‌. 


சேன்னைமியூனிசிப்பாலிட்டி. -- சென்னை ஈகரத்து மிய. 
னிரிப்பாலிட்டி என்னும்‌ சங்கத்தார்‌ ஆஸ்பத்திரி போலீஸ்‌ 
செலவுக்காக வருஷர்தோறம்‌ கவர்ண்மெண்டாருக்கு 50,000: 
ரூபாய்‌ சட்‌_வேண்டுமென்று அஞ்ஞாபித்திருக்கறது. இப்‌ 
பெருந்தொகையை எவ்வாறு சேகரிக்கப்போடிருர்சளோ? 


இந்திய மாகாணமோன்றில்‌ விக்கீரகாராதனை ஒழிந்‌ 
தது. -- இந்தியாவின்‌ வடக்கில்‌ பங்காளராட்டிலே உள்ள 
கூச்பேயார்‌ என்னும்‌ ஓர்‌ சுதேசராச்சியத்திலே விக்ரெகாரா 
தனையும்‌ பலதெய்வ வணக்கமும்‌ நிறுத்சப்பட்டு பிரமசமாஜம்‌ 
என்னும்‌ ஏசேஸ்வர மதம்‌ ஸ்தாபிக்கப்பட்டிருக்கறெது. 


ஆவிக்கூடூ.--ஜோவில்‌ என்னும்‌ ஓர்‌ பிரான்‌சுக்காரர்‌ சகஜ 
மாய்ப்‌ புகைக்கூண்டு என்று வழங்கும்‌ ஒரு ஆவிக்கூட்டைச்‌ 
செய்துவருகிறார்‌. அவ்வாகாயக்கப்பல்‌ 200 அடி உயரமுள்‌ 
ளதாய்‌ ஒரு மணிநேரத்தில்‌ 70 மைல்தூரம்‌ ஓடச்கூடியதாம்‌. 
இவ்வருஷம்‌ அவரும்‌ சில சிரேகதிதர்களும்‌ அதில்‌ ஏறிப்‌ பிரயா 
ணம்‌ பண்ணப்போகிறோர்கள்‌. 

ஓர்வித தோட்டாற்சிணுங்கி.--வியென்னா என்னும்‌ நக 
ரத்தில்‌ உண்டான புஷ்பக்காட்சியிலே ஒருவிதமான தொட்‌ 
டாற்சணுங்கி காண்பிச்சப்பட்டதாம்‌. தொட்டவுடனே அச்‌ 
செடி அசைவற்று இரண்டு தினமளவும்‌ இலைகளை மூடிக்கொள்‌ 
ளுூறதாம்‌. அதிலே காற்றுக்கும்‌, மழைக்கும்‌, பூமிஅதிர்ச்சிச்‌ 
கும்‌ குறிப்புகள்‌ தோன்றுகன்றனவாம்‌, 


இரண்டூவயது விதவை. - 12 வயதுள்ள ஒர்‌ செட்டிப்‌ 
பையனுக்கும்‌ 2 வயதுள்ள ஒரு பெண்குழந்தைகச்கும்‌ லகா 
லத்துக்கு முன்னே கலியாணம்‌ நடந்தத, பையன்‌ சுரங்கண்டு 
வெகு £க்ிர்த்தில்‌ இறந்துபோகவே இப்பொழுது அர்சக்குழச்‌ 
தை விதவையாய்ப்‌ போயிற்று. இணி அதின்‌ கதியை என்ன 
வென்று சொல்வோம்‌? இசுவிவாகம்‌ என்னும்‌ இப்பேயை இர்‌ 
நாட்டிலிருந்து ஓட்டிவிட ஹிந்துக்களுக்கு எப்பொழுதுதான்‌ 
புத்திவருமோ?2 


தூரதிநஷ்டிக்கண்ணடி.--இதுவரையும்‌ செய்யப்படாத 
பிரமாண்டமான தாூரதிருஷ்டிக்கண்ணாடி ஒன்று இப்பொ 
முது அமெரிக்காவிலே முடிந்து தீர்ந்திருக்கரது. அதற்கு 
மூன்று அடி மைய அளவும்‌ அறுபது அடி நீளமும்‌ உண்டு, 
அதின்வழியாய்‌ பார்க்கறவர்களுக்கு இரண்டமைலட்சம்‌ மைல்‌ 
அரரச்திலிரும்கும்‌ சந்திரன்‌ 200 மைல்‌ தூரத்திலிருக்கறெதுபோல்‌ 
தோற்றுகன்றது. இணி அதைக்கொண்டு அ௮கேகவிஷயங்கள்‌ 
கண்டுபிடிச்சப்படும்‌ என்பதற்குச்‌ சந்தேகமில்லை, 


உநள்புனி-— மலைச்‌சிகரங்களிலிறாக்கும்‌ பனியானது அதி 
குளிர்ச்சியினால்‌ உறைந்துபோ௫றதுமல்லாமல்‌ சிலசமயங்களில்‌ 
உருண்டு திரண்டு பெருகிப்புரண்டு அடிவாரத்தில்‌ அதிவேக 
மாய்ப்போய்ப்பாய்றெதுண்டு, லெ இனங்களுக்குமுன்பு இமய, 
இரிச்சார்பிலிருக்கும்‌ ஸ்ரீஈகர்‌ என்னும்‌ ஊரில்‌ பிரயாணஞ்செய்‌ 
துசொண்டிருந்த ஒரு அங்கலேயனும்‌ அவன்‌ 6 வேலைக்‌ 
காரரும்‌அப்போதுண்டான உருள்பனியிலே ௮சப்பீட்டு மாண்‌ 
டுபோனார்கள்‌. பாவமும்‌ இதைப்போலவே உருண்டு திரண்டு 
மானிடரை மாளச்செய்நிறதாயிருக்கிறது. 


To be had of Mr, A. T. Soon, Tract Depdt, MADRAS, at Re. 1. 
per 200 Copies. Postage படத 


Printed at the 8. P. 0, K. Press, Vepery. 1988. . 


END OF 
ISSUE 


